





il கடம்பர்கோயில்‌ உலா 


தத்தம்‌ புலமைத்திறத்திற்கேற்பக்‌ கருத்துக்களைத்‌ தொடர்புபெற 
அமைத்து விரித்துத்‌ தாம்‌ வழிபடுதெய்வங்கள மீதும்‌, தம்‌ அசிரியர்‌ 
மீதும்‌, தம்மை ஆதரித்த உபகரரிகள்மீ.து ம்‌ பலபுலவர்கள்‌ உலாக்களைப்‌ 
பாடியிருக்கன்றனர்‌. 


சேரமான்பேருமாணயைனாரால்‌ இயற்றப்பட்ட ஆதியுலாவும்‌, 
தத்துவராயரால்‌ இயற்றப்பெற்ற ஞானவிநோதன உலாவும்‌, கஙிச்சக்கர 
வர்த்தியராயெ ஒட்டக்கூத்தரால்‌ இயற்றப்பெற்ற மூவருலாவும்‌ அகிய 
பழைய நூல்கள்‌ முறையே இம்மூன்று வகைக்கும்‌ உதாரணங்களாக 
உள்ளவை, 


தலங்களிலுள்ள ஞூர்த்‌திகளைத்‌ தலைவராகக்கொண்டு பாடப்பட்ட 
தமிழ்ப்பிரபந்தங்கள்‌ பிற்காலத்து மலிக்தன. அவ்வகையில்‌ உலாக்க 
ளும்‌ இயற்றப்பட்டன. ““ஈன்னெடு வீதியின்‌, மதகளிறார் தன்‌ முத 
னிலை யாகும்‌"! (பன்னிருபாட்டியல்‌, சூ. 216) என்ற சூத்திர க்தோடு 
இயையப்‌ பாட்டுடைத்தலைவர்களாயெ அரசர்கள்‌ களிற்றின்மீது 
பவணிவந்தனரென மூவருலாவிற்‌ காணப்படுகின்றது. ஆதியுலாவிற்‌ 
சிவபெருமான்‌ இடபவாகனத்தின்மீ௮ எழும்‌ தருளியதாகச்‌ சொல்லப்பட்‌ 
டுள்ளது. தலசம்பந்தமாகப்‌ பிற்காலத்‌ து இயற்றப்பெற்ற உலாக்களில்‌ 
அவ்வத்தலத்திலுள்ள நாயகர்‌ (ஸோமாஸ்கந்தர்‌) இருத்தேரில்‌ எழுக 
தருளியதாக அமைக்கப்பட்டுள்ள அ. சோக்கநாதருலாவில்மட்டும்‌ தேர்‌ . 
முதலிய ஏழுவாகனங்களிற்‌ சொக்கநாதர்‌ ஏழுநாள்‌ உ த 
காணப்படுகின்ற த. 


* தலசம்பந்தமான உலாக்கள்‌ அவ்வத்தலத்‌ துக்குரிய கணிகையர்க 
ளால்‌) தொன்றுதொட்டுப்‌ பாடப்பெற்றுவந்தன. உலாக்களிற்கூறப்‌ 
படும்‌! ஏழுபருவமகளிரும்‌ பொதமகளிராதலீன்‌ இப்பிரபந்தம்‌. அவர்க 
ளோடு தொடர்புடையதாயிற்ற. 


மகளிர்க்குரிய ஏழுபருவங்களின்‌ இயல்புகள்‌ ஒவ்வோருலாவிலும்‌ 
வருணிக்சப்பயமேனும்‌ ஒவ்வொன்றும்‌ தனித்தனியான இறெப்புக்க 
ளோடு விளங்கும்‌, பெருங்கதையில்‌ நீராட்டரவம்‌ என்னும்‌ பகுதி 
யில்‌ இவ்வேழுபருவ மசளிருூடைய இயல்புகள்‌ கூறப்பட்டுள்ளன, நிற்க, 
*இப்பொழுது இந்த வழக்கம்‌ பலதலங்களில்‌ தத்‌, 
ர்சோக்கநாதநலா, மேசவுரையைப்‌ பார்ச்சு 





முகவுரை. iii 
தலவரலாறு. 


கடம்பர்கோயிலுலாவென்பது சோழராட்டிற்‌ காவிசியின தென்‌ 
கரையிலுள்ள தும்‌ தேவாசம்‌ முதலியவற்றைப்‌ பெற்ற து மாகிய கடம்பர்‌ 
சோயிலென்னும்‌ தலத்தில்‌ எழுந்தருளியுள்ள சிவபெருமானைத்‌ தலைவ 
. ராகக்கொண்டு பாடப்பெற்றது, இதனை இயற்றிய ஆசிசியர இன்னா 
ரென்பது தெரியவில்லை. ஆனாலும்‌ திருத்தேரை, “திருவா வடுதுறையி, 
லெம்பிரா னன்ப ரிதயமோ? (கண்ணி, 84) என்பதனால்‌ அவர்‌ திருவா 
வடுதுறையாஜினத்து அடியவராகிய ஒரு பெரியவரென்று கருதப்‌ 
படுகிறார்‌, 


இத தலத்துமூர்த்தி கடம்பவனநாதர்‌, சுந்தரேசர்‌, ஸேளந்தரரென 
வழங்கப்பெறுவர்‌, 


அம்பிகையின்‌ திருநாமம்‌ முற்றாமுலையம்மையென்பது (29, 57, 
14, 179); இது வடமொழியில்‌ பாலகுசாம்பிகை என வழங்கும்‌. 


தலவிருட்சம்‌:சடம்பமாம்‌, 18, 25, 41. 


தீர்த்தம்‌: காவிரியாறு; 16, 34, 46, 58, 361, பிரமதீர்த்தமெனற 
ஒருதிர்த்தமும்‌ உண்டு; கோவையாரில்‌, £ தண்கடம்‌ ,பைத்தடம்‌ போற்‌ 
கடுங்‌ சானகர்‌ தண்ணெனவே ” (220) என்று சொல்லப்படும்‌ கடம்பைத்‌ 
தடம்‌ இதுவாக இருத்தல்கூடுமென்று தோற்றுறெ ௮. 


இத்தலம்‌ கடம்பை, கடம்பந்துறை, கடம்பவனம்‌, தட்ணெைகாச, 
குழித்தண்டலையெனவும்‌ வழங்கும்‌. பிரமதேவர்‌ வழிபட்டுத்‌ திருச்‌ 
கோயில்‌ முதலியன அமைத்துத்‌ திருத்தேர்விழாவும்‌ ஈடத்தினமையாற்‌ 
பிரமபுரமென்றும்‌ (19), சேரமகாசுரனிடத்திலிருந்து திருமால்‌ வேதங்‌ 
களை மீட்டற்குக்காரணமாடகிய திருவருளைப்பெற்ற இடமாதலிற்‌ சதுர்‌ 


வேதபுரியென்றும்‌ (33-6), முருகவேள்‌ பூசித்‌ அப்‌ பேறுபெற்றமையிற்‌ 


கந்தபுரமென்றும்‌ (37) இத பெயர்பெறும்‌. இத்தலத்திற்‌ சத்தகன்னி 
யர்‌ பூசித்து, தம்மைப்பற்றி வருத்திய பிரமகத்தியினின்றும்‌ நீக்கினர்‌ 
(21-6); வேதசன்மாவென்னும்‌ ஒரந்தணர்‌ தவம்புசிக்து மதுரையில்‌ 
நிகழ்ந்த இருமணக்கோலத்தை இங்கே தரிசித்தனர்‌ (271-81); அகத்திய 
முனிவர்‌ பூசித்‌ தப்‌ பேறுபெற்றனா; 32. 








vi கடம்பர்கோயில்‌ உலா 


உருவகம்செய்னெறார்‌. அவளுடைய முடிக்கப்படாத கூந்தலு க்கு 
எழுவாய்பயனிலையின்றி முடிக்கப்படாமலிருக்கும்‌ புன்கவிஞ ருடைய 
செய்யுளை உவமிக்னெறார்‌. அவளுடைய இனிய மழலைமொழிக்கு 
உவமையாகத்‌ தொண்டர்கள்‌ பக்திபரவசர்களாக இறைவன்முன்‌ நாத்‌ 
தழுதமுத்துக்கூறும்‌ து.தியைச்‌ சொல்லுதல்‌ அறிந்து ம௫ழ்தற்‌ ்‌ 
குரியது. அவள்‌ பாவையொடுபயிலல்‌ சிற்றிலியற்றிச்‌ சறுசோறட்டு 
விளையாடல்‌ முதலிய பேதைப்பருவத்திற்குரிய செயல்களை மாபுவழுவா 
மல்‌ அமைக்கின்றார்‌, சோற்றை, ““அரனார்க்‌ கட்டமுறும்‌, அன்ப 
ருலகத்‌ தருந்தர தருந்திடற்‌, நின்பமென"' அவளுண்டாளென்பதனால்‌, 
அன்பர்களுடைய இயல்பைப்‌ புலப்படுத்‌ அகன்றார்‌. அவள்‌ கடம்பவன 
நாதரைக்கண்டு இவர்‌ யாரென்று செவிலீயரைக்கேட்ப அவர்கள்‌ விடை 
கூறும்பகுதியில்‌ ௮வள்பருவத்துக்கேற்ப, **அண்டங்களைச்‌ சிற்றிலாகச்‌ 
சமைத்து விளையாடும்‌ பாலன்‌”! என்னும்‌ பொருள்தோன்றக்கூறிப்பின்‌ 
பலமுறை பாலனென்னும்‌ பெயர்‌ தொனிக்குமாறு இறைவனுடைய 
தன்மைகளை அவர்கள்‌ எடுத்துச்‌ சொல்லுவதாக, அமைத்திருக்கின்றார்‌. 


பேதும்பை. 


பெதும்பை, அன்பு அரும்பினும்‌ அது  முற்றாப்பருவத்தினள. 
இப்பருவம்‌ புனைவதற்கசியகென்பதை, “பேசு முலாவிற்‌ பெதம்பைபுவி'! 
என்னும்‌ செய்யுட்பகுதியால்‌ அறியலாம்‌, இப்பருவத்தினளை, “(பேதை 
குணம்‌ பாதிமங்கைப்‌ பெண்குணத்திற்‌ பாதிகலந்‌, தோது பருவ முறு 
பெதும்பை” (172) எனத்‌ தகுதிபெற இவ்வாசிரியர்‌ கூறியிருப்பது 
பாசாட்டத்தக்கது. இங்கனம்‌ வேறு யாரும்‌ கூறியதாகத்‌ தெரிய 
வில்லை. காதலென்னும்‌ வித்து முளைத்து நெஞ்சைக்‌ கொழு 
கொம்பாகக்கொண்டு வளருந்‌ தன்மையினளென அவளியல்பைப்‌ புலப்‌ 
படுத்‌துகன்றார்‌.. அவளது முடிக்கப்பட்டகூக்தலுக்குத்‌ தவங்கள்‌ பல 
செய்தும்‌ முடிவுபெறாமல்‌ ஈசனருளெய்துங்காலத்திலே நிறை 
வேறி முடியுஞ்செயலை உவமையாக்குகின்றார்‌, அவள்‌ நீலம்‌, முத்து, 
பச்சை, மாணிக்கம்‌, கோமேதகம்‌, வைரம்‌, பவளமென்னும்‌ ஏழுவகை 
மணிகளாலாயெ ஏழு கழங்குகளை எடுத்து ஆடத்தொடம்யெதாக ஒரு 
செய்தியை அமைக்கின்றார்‌, இப்ப குதியில்‌ அவ்‌ வேழு கழம்‌ூற்கும்‌ 
சிவபெருமானோடு தொடர்புடைய பொருள்களையே உவமைக அஇன்றார்‌, 


முகவுரை, vii 


பெதும்பைப்பருவப்பெண்கள்‌ ஏழுகற்களையேனும்‌ ஏழுகழற்சிக்காய்‌ 
களையேனும்‌ ஒருவகைப்‌ பாட்டுப்பாடி அடுதல்‌ தமிழ்நாட்டுலழக்கு. அப்‌ 
பாட்டில்‌ ஒன்றுமுதல்‌ ஏழு என்வரையுள்ள பொருள்கள்‌ முறையே கூறப்‌ 
படும்‌. இம்முறையைப்‌. பின்பற்றி இக்கே ஆசிரியர்‌ ஐன்றுமுதல்‌ ஏழு 
வரையிலுள்ள எண்கள்‌ அமையத்‌ தலப்பெயரையேனும்‌ தலங்களின்‌ 
்‌ செய்கெளையேனும்‌ எடுத்துக்காட்டுகின்றார்‌. அவ்வகையில்‌ ஒன்றுக்கு 
ஏகாம்பரமும்‌, இரண்டுக்கு இருவர்தேடும்‌ மலையும்‌, ஜன்றுக்குத்‌. திரி 
சிராப்பள்ளியும்‌, நான்குக்கு நான்மாடக்கடலும்‌, ஜச்துக்குப்‌ பஞ்சக 
யும்‌, இறுக்கு ஆறுபெண்கள்‌ அட்டமாசித்திபெற்ற பட்டமங்கையும்‌, 
ஏழுக்கு ஏழுலகத்தலங்களும்‌ அமைக்கட்படுகன்றன- இவ்வாறு 
ஏமுகழங்குகளுக் குரிய பாடற்பொருளாகத்‌ தலச்செய்நிகள்‌ அமைக்கப்‌ 
பெறறிருத்தலைத்‌ திநவானைக்காவுலா, ஏகாம்பாநாதருலர, திருக்காளத்தி 
நாதருலா; இரத்தினதிரி (வாட்போக்கி) யுலர,; இருவேங்கடவுலா 
என்பவற்றிற்‌ காணலாம்‌, 

௨ பெதும்பை, கடம்பவனநாதரை த்‌ தரிசித்ததை, “மாலளந்து காணா 
மலையை யிருவிழிக்கோ லாலளந்தாள்‌'' என்கின்றார்‌. அவள்‌ நிலையைக்‌ 
கண்ட தாய்மார்‌, “(தனனை யறியும்‌ கருணம்வர்த தாற்றலைவன்‌, றன்னை 
மனக்குறிப்பிற்‌ முனறிந்தரள்‌'! என்று கூறுகின்றனர்‌. இதன்கண்‌, 
பெதும்பை மங்கைப்பருவத்தன்மைவாய்க்தனளென்ப து குறிப்பிக்கப்‌ 
படுன்ற து ; **ஈன்றறிவார்‌ சொன்ன ஈலந்தோற்று நாண்டோற் று, நின்‌ 
. ஐறிவு தோற்று நிறைதோற்று-நன்றாகக்‌, கைவண்டும்‌ கண்வண்டு மோடச்‌ 

தலையோட, நெய்விண்ட பூங்குழலா ணின்றொழிநர்தாள்‌” (பெதும்பை) 
என ஆதியுலாவும்‌, “முல்கு முவகைக்‌ கலுழி வரவரப்‌, பில்கு.......கொல் 
கைப்‌ பு அவாவும்‌ தோளும்‌ குறைநிரம்ப,; மங்கைப்‌ பருவத்தே வாங்‌ 
னாள்‌ (பெதும்பை) என இராசராசசோழனுலாவும்‌, (உருவமிகப்‌ 
பாசித்‌ தொளிபடைத்‌ இ மற்றைப்‌, பருவ மெனப்புளகம்‌ பாரித்‌-தொரு 
வாத, பேரழகு கந்தம்‌ பெருமாட்டிக்‌ கெய்தியது” எனச்‌ சோக்கநாத 
ருலாவும்‌ கூறுன்றன. பெதும்பையின்‌ நிலைகண்ட செவிலியர்‌ இறை 
"வனைநோக்க, “(மேற்பசப்புச்‌, சாட்டுமான்‌ காட்டியிசைச்‌ கானமறி யாத 
வெங்கள்‌, வீட்மொன்‌ கைக்கொளவோ வீதிவர்தீர்‌”” என்று கூறும்‌ சொற்‌ 
களில்‌ சிலேடையும்‌, மானைக்காட்டி, ந அட்‌ வழக்கமும்‌ 
அமைந்துள்ளன, 





முகவுரை, ix 


பொருத்தமுடியும்‌? திருச்செவியில்‌ கோடுகளை எழுதினாலும்‌ அத்தோட்டு 
' வடிவமாகவுள்ள கம்பளாசுவதரர்களென்னும்‌ இசைவல்லார்கஸின்‌ 
பாடலைப்‌ புலப்படுத்தமுடியுமோ? திறாக்கமுத்தை எழுதினாலும்‌ ௮௮ 
வேதத்தை முழங்கும்படி செய்ய முடியுமோ? இருக்கரங்களை எழுதினாலும்‌ 
, அவை உன்னைத்‌ தழுவிக்கொள்ளும்படி செய்வானோ? திருவடிகளை 
எழுதினாலும்‌ கால்மாறியாடலைக்‌ கரட்டமுடியுமே? அவனை அறிஞர்களே 
அறிவார்கள்‌, இப்படிய னிவ்வுருவ னிவ்வண்ண தன்‌ - ஒப்புடையன்‌, 
ஆமென்‌ றெழுதவல்லா நியாரே'' என்று விடை ௯ மிளை. 


ஒவியத்திற்‌ கடவுளின்‌ இருவுருவை எழு அவித்‌ ஐக்‌ கண்டு மலமும்‌ 
விருப்பம்‌ மடந்தைக்கு இதநதமையை இவ்வாகிசியா கூறுதலைப்‌ 
போலவே லெலை வேறுபாடுகளுடன்‌ வெவவேறுபருவப்பெண்கள்‌ 
அங்ஙனம்‌ விரும்புவதைச்‌ சில உலாக்கள்‌ கூறுகின்றன, ஏகாம்பாநாத 
ருலாவில்‌ அரிவைப்பருவத்தினள்‌ ஒரு சக்‌ இரசாலையிற்சென் று காஞ்சித்‌ 
தலசம்பச்தமான வரலாறுகளைப்‌ புலப்படு தீதும்‌ ஒவியங்களைக்கண்டு 
மஇழ்ந்தாளென்றும்‌, திருப்பூவணநா தருலாவில்‌ ௦ தரிவைப்பருவ ததினள்‌ 
ஓர்‌ ஓவியனை அழைத்துத்‌ திருப்பூவணநா தர்‌ திருவினையாட்டு முதலிய 
வற்றை எழுதுமா.றுசெய்து கண்டு கணித்தாளென்றும்‌, சங்கரலிங்க 
உலாவில்‌ பேசிளம்‌பெண்ப ருவத்‌ தினள்‌ சித்திரசாலையிற்சென்று 
அங்கே எழுதியிருந்த சங்காலிங்கத்தின்‌ திருவிளையாடல்களின்‌ 
உருவத்தைப்‌ பிறருக்குக்காட்டினாளென்றும்‌, தஞ்சைப்‌ பேருவுடையா 
ருலாவிற்‌ பெதும்பைப்பருவத்‌இனள்‌ ஓவியன்‌ ஒருவனைக்‌ கண்டு 
சோமாஸ்கந்தமூர்த்‌ தியின்‌ திருவுருவத்தைத்‌ திட்டித்‌ தாச்செய்து கண்டா 

ளென்றும்‌ கூறப்பட்ட செய்திகளால்‌ இவ்வழக்கத்தை அறியலாம்‌, 

அரிவை, 
அரிவையின்‌ வருணனையில்‌ சிலேடையொடுகூடிய தற்குறிப்பேற்ற 
அணி அமைக்துள்ள.த, அவளுடைய கண்‌ மானை மருட்டி வண்டைச்‌ 
சிறைப்படுத்தி மீனைப்‌ பயமுறுத்தி வன௫த்தைப்‌ பங்க முறச்செய்து 
கூவளேயை வனத்தில்‌ ஏற்றி. வாரிதியை அதோகதியாகப்‌ பண்ணி 
விஷத்திற்கு நித்யகண்டமேவும்‌ நிலைகொடுத்து வேல்முனையைச்‌ 
சத்தியிலையெனவும்‌ கத்தியை உறையிடக்காணாதேனவும்‌ சொல்லக 
செய்து கொலைக்குணத்தில்‌ தன்னேரோக்க யமன்‌ தருமனென்னும்‌ 
6) 
6) 


KX கடம்பர்கோயில்‌ உலா 


பெயரால்‌ வழங்கச்செய்ததென்று புனையும்‌ மிகுதியில்‌ அவ்வப்பொருள்‌ 
களின்‌ இயற்கைத்தன்மையையும்‌ தொழிலையும்‌ பெயரையும்‌ வேறு ' 
பொருள்படும்படி தோற்றச்செய்து அமைத்துள்ளார்‌. அவளகுழல்‌, 
65 சூரியன்வர்‌ தானும்‌ நீர்‌ என்றுவர்‌ தீர்‌? என்று அஞ்சாமற்‌ கேட்ரும்‌ 
இருளைப்போன்ற து '' என்று சொல்வதில்‌ ஈகைச்சுவை காணப்படு , 
இன்று. 

அவள்‌ ஒரு விறலியை அழைத்துத்‌ தேவர்களுக்குள்ளே வீசம்‌ 
கருணை அழகு என்னும்‌ ஹனறினாலும்‌ மிக்கவர்‌ யரா என்று கேட்ப? 
அவ்விறலி காமதகனம்‌, இசிபுரசல்காரம்‌, தக்கயாகசங்காரம்‌, பிரமன்‌ 
தலையைக்கொய்க ௮, அர்தகாசுர சம்காரம்‌, காலசங்காரம்‌ முதலிய வீசச்‌ 
செயல்களைச்‌ சொல்லிச்‌ சிவபெருமானது வீரத்தையும்‌; யா னை, 
வண்டு, லெக்தி, பாம்பு, கரிக்குருவி, பன்றிக்‌ குட்டிகள்‌, எறும்பு முதலிய 
விலங்கனங்கட்கும்‌ திருவருள்செய்ததைச்‌ சொல்லி அவரது 
பெருங்கருணையையும்‌; முனிவர்களும்‌ பெண்மையை அவாவிய பேரழகை 
யுடைய திருமாலே பெண்ணா அவாவும்‌ அழகுடையவமென்‌ று 
சொல்லி அவரது அழகையும்‌ புலப்படுத்தி, ££ வீரப்‌ பெருக்கழகன்‌ மென்‌ 
கருணைச்‌ சரழகன்‌, ஆரத்‌ இருமேணி யாரமழகன்‌ (809) ஆயெ அவரே 
யாவற்றிலும்‌ மிக்கவசென்று வீணைவாசித்தல்‌ முகமாகக்கூறினாளென்ற 
ஒருசெய்தி காணப்படுகின்றது. இவ்வாறு பாட்டுடைத்தலைவருடைய 
எற்ற த்தைப்‌ புலப்படுத்‌ தும்வழக்கு வேறு சில உலாக்களிலும்‌ உண்டு, 
ஏகாம்பர ௩1 தருலாவில்‌ பேரிளம்பெண்‌ அ௮ச்சணசொருவரைநோக்கு, 
66 இவபெருமான்நிலைக்கும்‌ ஏனை த்தேவர்நிலைக்கும்‌ வாசி கூறுக?! எனக்‌ : 
கேட்க, அவர்‌ வெபெருமான்பெருமையைப்‌ புலப்படுத்தியதாக அமைத்த 
செய்தியும்‌; திருக்காளத்திநாதருலாவில்‌ ௮சிவை விறலியொருத்தியை 
அழைத்துப்‌ பெண்களை ட்ட அழகுடைய நாயகர்களுக்குள்ளே 
திறந்தவர்‌ யாரென்றுகேட்ப அவள்‌ ஒவ்வொருவர்க்கும்‌ ஒவ்வொரு குற்றம்‌ 
கூறிச்‌ வெபெருமானே சறெந்தவரென நிறுவுதாக உள்ள செய்தியும்‌; 
இரத்தினகிரியுலாகில்‌ மடச்சை பாடுரியர்களைப்பார்த்து, (விண்ணுக்கு 
மண்ணுக்கும்‌ வேரா முலச்சூள்‌, கண்ணுக்‌ கினிரகராங்‌ காவலரை 
எண்ணித்தான்‌, சொல்லுவிர்‌'' என்ன அவர்கள்‌ சிவபெருமானே அத்‌ 
தீகையவரெனக்‌ காரணங்காட்டிப்‌ புலப்படுத்‌ தியதாகக்‌ கூறப்படும்‌ செய்தி 
யும்‌ இவ்லகைைச்‌ சார்க்தனவே. 


ப 


முகவுரை. xi 
தேரிவை, 
தெரிவைப்பராவத்‌ இலை குறத்தியின்செய்தி ஒஸ்று சொல்லப்பட 
இறத, அது வருமரறு: 
தெரிவை மணிமேடையில்‌ வீற்றிருக்கையில்‌ குறிசொல்லும்‌ 
குறத்தி ஒருத்தி அங்கே வந்தாள்‌. அவளைக்கண்ட தெரிவை, ““என்‌ மனக்‌ 
* குறிப்பையறிந்து சொல்வாயாக " என்றாள்‌. அவள்‌, “ஒரு வருடம்‌ 
சொல்வாயாக ” என்றாள்‌. * பதினோசாவ அவருடம்‌” என்றாள்‌ தெரிவை. 
அவ்வருடம்‌ “ஈசுவர' ஆதலின்‌, “ ஈசுவான்பரல்‌ உனக்கு விருப்பம்‌ 
இருக்னெற அ ”' என்றாள்‌. பின ஓருமாதத்தைச்சொல்‌ என்று அவள்‌ 
கூற, தெரிவை, “ நரன்காவதுமாதம்‌ ? என்றாள்‌. அம்மாதம்‌ ஆடி 
யாதலின்‌, £ மன்றாடி.மீதில்‌ விருப்பம்‌ உனக்கு இருக்கிறது” என்றாள, 
பின்னும்‌ குறத்தி ஒருவாரத்தைக்‌ கேட்க இரண்டாவ து வாரமென்றாள்‌, 
அது சோமவாரமாதலின்‌, **நீ சோமசேகரனை விரும்புகன்றாய்‌'' என்றாள 
குறத்தி, அவர்‌ வருவாரோ எனத்‌ தெரிவைகேட்ப, “வந்‌ அவா்‌ அருள்‌ 
செய்வார்‌ '' என்று குறத்தி கூறிப்‌ பரிசுபெற்றுச்‌ சென்றாளென்பது. 


. இவ்வாறு குறத்திபாற்‌ குறிகேட்கும்வழக்கம்‌, உலா நூல்களுள்‌ 
சங்கரசோழனுலாவில்‌ பெதும்பைப்பருவத்தில்‌, “(தூற்று, விசும்பின்‌ 
மழைகடுப்ப மெய்க்குறஞ்சொன்‌ னாட்குப்‌, பசும்பொன்‌ மழைடொழியப்‌ 
பார்த்‌ தம்‌” எனச்‌ சுருக்கமாகவும்‌, தஞ்சைப்பெருவுடையாருலாவில்‌ 
மடர்தைப்பருவத்தில்‌ குறத்தி தலைவியின்‌ கைரேகையைப்பார்த்துக்‌ 
குறிசொன்னாள்‌ என்னும்பகுதியில்‌ விசிவாகவும்‌ கரணப்படுகன்ற அ. 

பேரிளம்பேண்‌, 

பேரிளம்பெண்வருணனையில்‌ அவள்குழலைப்‌ பிராயத்திற்கேற்ப, 
“இருட்டறையுட்‌ பல்கணியி லெய்‌தநிலாக்‌ கூடும்‌, இருட்டனைநே ரூடு 
நரை யெய்தும்‌—திருக்குழல்‌” என்பார்‌, பூண்ணிதலையும்‌ மையிதலை 
யும்‌ அவள்‌ நித்தவளென்பார்‌. இவ்வாறே பிற உலாக்களிலும்‌ காணப்படு 
கின்றது, - 

அவள்‌ ஒரு பூங்காவை அடைந்து அங்கே உள்ள ஓவ்வொரு 
மரத்தையும்‌ கண்டு அவ்வம்‌ மரம்‌ தலவிருட்சமாக உள்ள தலத்தை 
நினைந்து பாவினாளென்கின்றனர்‌. இம்முறை, திருவானைக்கா 
உலாவில்‌ பேசிளம்பெண்பருவத்திலும்‌, சோக்கநாதருலாவில்‌ ௮ரிவைப்‌ 
பருவத்திலும்‌ காணப்படுகின்ற அ. . 


xii கடம்பர்கோயில்‌ உலா 


பேரிளம்பெண்‌ இறைவரது சேவையையேசெய்துகொண்டிருப்பவ 
 ளென்பது பல உலாக்களிற்‌ கூறப்படும்‌, இவர்‌, ““(பரன்சேவை யன்றிப்‌, 
புதுமை விழிக்குப்‌ பொருந்தாள்‌” என்பதில்‌ அக்கருத்தைச்‌ சிலேடை 
யில்‌ ஈன்கு அமைத்‌ அக்காட்டுஜன்றார்‌, 


பிறதலங்கள்‌, 


இச்‌ நூலில்‌ பலதலங்களைப்பற்றியசெய் திகள்‌ இடையிடையே கூறப்‌ 
பமிகின்றன. 


கடம்பவனநாதர்‌ எழுந்தருளுகையில்‌ இன்ன இன்ன தலத்தை 
யுடையவர்‌ வர்தாரென்று திருச்சினனம்‌ முழக்க எனக்‌ கூறப்படும்‌ 
பகுதியில்‌ பலதலங்களின்‌ பெயர்கள்‌ வேறுதொனிப்பொருள்‌ தோற்று 
இன்ற அடைமொழிகளோடு ஆளப்படுனெறன. இதனை, அங்கயற்‌ 
கண்ணிசார்‌ கூடலான்‌, ஆட்டைகிடாப்‌ புலியூரான்‌, சண்மத்தது 
“மேலான தந்திவனத்தான்‌, மண்பரவு புற்றிடத்தான்‌, ஆவணத அ 
ம ந்றும்விலையா மென்றவன்‌, பூவணத்து வாசப்‌ பொருள்‌, அன்பக்‌ கடல்‌ 
கடத் தந்‌ தோணிபுரத்தான்‌, இன்பவேள்ளத்து ஐயாற்றிறை, தேவி 
மருங்கமரும்‌ காஞ்சிபுரன்‌, துதிக்கைபெற்ற வாரணவாசியான, பைக்கு 
ளடங்காத மாணிக்கமலையான்‌, ஆனந்தத்தேனை அன்பர்க்‌ கூட்டிவைக்‌ 
கும்‌ ஈங்கோய்‌ மலையெம்‌ பிரான” என்பவற்றா லறியலாகும்‌. இப்பகுதியிற்‌ 
சொல்லப்பட்டதலம்கள்‌ முறையே மதுரை, தில்லை, திருவானைக்கா? 
திருவாளூர்‌, இருவெண்ணெய்கல்‌ லார்‌, திருப்பூவணம்‌, சீகாழி, திருவை 
யா; காஞ்சீபுரம்‌, காசி, இரத்தினகிரி, திருவிங்கோய்மலை என்பன 
(112-9), பெதும்பை கழங்காடுகையிற்‌ பாவெதாக அமைத்துள்ள 
தலங்கள்‌ திருவேகம்பம்‌, இருவண்ணாமலை, திரிசிரரப்பள்ளி, மதுரை, 
திருவையாறு, பட்டமல்கை என்பன. பின்னும்‌ விறலியொருத்தி 
இறைவர்க நணையைப்‌ : புலப்படுத்தற்காக அவரை வழிபட்டு அருள்‌ 
பெற்ற விலக்கு முதலியவம்றைக்கூறும்வாயிலாகச்‌ சிலதலக்கள்‌ 
குறிப்பிக்கப்படுனெறன. அவை, திருக்காளத்தி, திருவானைக்கா, 
ஸ்ரீசைலம்‌, இருவண்டுறை, திருக்குடர்கைக்கீழ்க்கோட்டம்‌, தருநாகேச்‌ 
சுரம்‌, இருநாகைக்காரோணம்‌, திருப்பாம்புரம்‌, திருப்பாம்பணி; 
இழுக்கேதிச்சரம்‌, திருவாலவாய்‌, திருக்‌ குற்றாலம்‌, தி நவெறும்பிச்சுரம்‌ 
(809-535) முதலியன. 


முகவுரை, 8111 
பேசிளம்பெண்‌, பூங்காவை அடைந்து ஒவ்வொரு மாத்தையுங்‌ 
கண்டு அவ்வம்மரத்தைத்‌ * தமக்குரிய விருட்சமாகப்பெற்ற தலங்களை 
நினைந்து வழிபட்டதாகக்‌ கூறும்பகுதியில்‌ வர்‌ அளளவை : திருப்பைஞ்‌ 
ஞீலி, திருக்குற்றாலம்‌, இருநெல்வேலி, இருமுல்லைவாயில்‌, திருவேகம்‌ 
பம்‌,. திருவாட்போக்‌கி, திருவீங்கோய்மலை, இருவார லீசம்‌ (அயிலூர்‌) 
. என்பன. : அவள்‌ இன்பத்தைப்‌ பயிரின்‌ விளைவாக உருவகம்செய்யும்‌ 
பகுதியில்‌, காட்டுக்‌ கதிர்தோன்ற; ஏமமுறு நெல்வேலி யீசரே' எனத்‌ 
வ்‌ அதற்கு இயைபுற எடுத்தாளப்படுகன்ற த. 


ப்ற்றி க இருமணக்கோலக்காட்‌ச, சுந்தரரெனனும்‌ று 
தாம மென்பவற்றால்‌, இத்தலம்‌ மதுரையோடு ஒப்பமையுடையதாதலின , 
அத்தலச்‌ செய்திகள்‌ பல இதன்கண்‌ எடுத்தாளப்படுகின்றன; “செல்‌ 
_லாருஞ்‌ சோலைத்‌ திருவால வாயதனில்‌, வலலாரு மிர்திரவி மானத.துட்‌- 
கல்லானை, சித்தரரு ளாற்கரும்பு தின்னுமாநாட்‌ டென்னனணி, முத்து 
வடம்‌ போலுமிள மூா£லாள்‌'' (150-51) என்பதில்‌ திருவாலவாயென்‌ 
ணும்‌ இருகாமமும்‌ இந்தரவிமானமும்‌ கல்லானைக்குக கரும்பருத்‌ திய 
திருவிளையாடலும்‌, *மையேந்து சோலை முரை ஈகர்க்கவுரி, கையேந்து 
பாலன்‌”. (101) என்பதில்‌ விருத்த அர்‌ பாலரான திருவிளையாடலும்‌, 
“மீனக்‌ கொடியன்‌ விரைவிற்‌ பயந்ததால்‌” (288). என்பதில்‌ தடாதகைப்‌ 
பிராட்டி திருவவதாரமும்‌, “தரண்மாறி ஆட்டுவிக்கீப்‌ பாண்டியனா ரல்ல 
வே” (260) என்பதில்‌ கான்மாறியாடிய திருவிளையாடலும்‌, “முன்னா 
ளிசைவாது சாய்க்திடவே, எம்பிரான்‌ கூட லிறைவனரு ளாழற்செயித்த, 
கும்பமுலை மாமயிலே' (292ஃ8) என்பதில்‌ இசைவாதுவென்ற திரு 
விளையாடலும்‌, “வல்லமையில்‌ லாசகய வாய்தமக்கும்‌-வெல்லமரில்‌; 
அன்னை யிழந்த வடலேனக்‌ குட்டிகட்கும்‌ ....... அன்புத்வி' (303-0) 
என்பதில்‌ கரிக்குருவிக்கு உபகதேசம்செய்த திருவிளையாடலும்‌, பனறிக்‌ 
குட்டிக்குப்‌ பால்கொடுத்த திருவிளையாட னும்‌ குறிககப்படுகின்றன. 


கடம்பவனநா தருக்குரிய க்கக்‌ 360- ஆலங்‌ கண்ணி முதலிய 
வற்றில்‌ மடக்கணி அமையச்‌ சொல்லப்ப£கின்றன. அவை வருமாறு; 
(1) மலை: கயிலைமலை, (2) ஆறு: கரவிரி, (8) காடு; சோழநாடு, (4 நகர்‌: 
கடம்பர்கோயில்‌, (5) மாலை: கொன்றை, (6) குதிரை! வேதம்‌, (7) யானை? 
அயீராவணம்‌; (8) கொடி: இடபம்‌, (9) மூசு: ஓல்காசம்‌, (10) ஆணை: 
சந்திரன்‌ முதலியவற்றை நிலைபெய்ரா ௮ ஒழுகச்செய்யும்‌ ஆணை, 


முகவுரை. Xv 


நிரனிறை (296-8, 318-21), என்னும்‌ அணிகளும்‌ இடையிடையே 


. உளளன, 


44-5-.ஆங்‌ கண்ணிகளில்‌ இரதம்‌ முதலிய காற்படைகளின்‌ பெயாக 
ளும்‌, 46-ஆம்‌ கண்ணிமுதலியவற்றில்‌ அரசன்‌, மந்திரி, தளகர்த்தன்‌, 
. ஸ்தானாபதி, ராய௪சத்தன்‌, அதிகாரி, காரணிகன்‌, கற்பித்தோன்‌, மகா 
ஜனன்‌, பிரவர்த்தகன்‌ என்னும்‌ உத்தியோகப்பெயாகளும்‌, 112-ஆம்‌ ' 
கண்ணி முதலியவற்றில்‌ வேற லெபெயாகளும்‌, 205-ஆம்‌ கண்ணியில்‌ 
காட்டுமான்‌' என்பதும்‌ தொனியில்‌ அமைந்ஓள்ளன. ்‌ 

பலவகையான மடக்கணிகளும்‌ (38, 40-42, 126-7, 141, 
295, 241, 259, 269-71, 360-67), தசிபும்‌ (காப்பு, 138; 382, 41, 
43, 256), சந்தமும்‌ (195-7, 226-1), இன்றியமையாத இடங்க 
ஸில்‌ வகையுளியும்‌ (34-5, 106,116), இர்‌ தாலிற்‌ காணப்படும்‌, 

| சோல்லாட்சி. 

, மந்த்ரி (46), விக்ரமன்‌, ப்ரபை, சக்ரம்‌ (196), அனுக்ரகம்‌ (197), 
மந்த்ரம்‌ (217), தரமணி (291) என வருவனபோன்ற ஸம்யுக்தாஎக்த 
ரங்களமைந்த வடசொற்களையும்‌; இனப்ரவர்த்தகன்‌ (49-50), அங்குராரப்‌ 
பணம்‌ (52), சொர்க்க மத்ய பாதலம்‌ (101,) பாதாதிகேசபரியந்தம 
(199), தள சோம இவாகர லோசன, வேத சொரூப வினோத புராதன, 
மாருத பாவக மாதவ சாயக, மேரு சராசன வீர சரோருக பாதன்‌ (226- 
8), விரப்ரதாபவிசயம்‌ (322) என வருவனபோனற வடசொற்றோடர்‌ 
களையும்‌; வத்திரம்‌; வர்ச்‌சித்‌து (59), தெக்கணம்‌ (12), பிரமவத்தி (24), 
கெக்காதான்‌ (62), ஈாதிக்க (162) முதலிய வடசொற்றிசிபுகளையும்‌ 
ஆரூகின்றார்‌. 

வச்சு (35), ஆச்சுது (206), தணிச்சு (283) எண்பனயோன்ற 
மருஉமொழிகள்‌ உரிய இடங்களில்‌ அமைர்‌அள்ளன. இவர்‌ எடுத்‌ 
தாண்ட லெ அரும்பதங்கள்‌; இண்டு (88), கும்பு தெம்பு; (141), 
பாணினி (விறலி) (295), சசி (846), தெரியலர்‌ (பகைவர்‌) (282), உச்‌ 
சதம்‌ (993); பொருந்த என்னும்‌ பொருளில்‌ ஏல என்பதனையும்‌ (104, 
171), ஒருக்கே என்னும்‌ பொருளில்‌ ஒருமிக்க என்பதனையும்‌ (106, 
191), ஈன்கமைத்தலென்னும்‌ பொருளில்‌ பாணித்தலென்பதனையும்‌ 
(118, 252 ), யரணையென்னும்‌ பொருளில்‌ ஓர்கையென்பதையும்‌ (964 
இவா வழங்குகின்றார்‌, 




















கடம்பர்கோமில்‌ உலா, 7 


43 மாகனக வில்லியிம வானுதவும்‌ வல்லியிடப்‌ 

பாகனக வில்லிற்‌ பதிகொண்டோன்‌--யோகனகன்‌ 
44 காவி விரதனொரு நால்வேதத்‌ தர்தியான்‌ 

தூவெண்‌ சரீரத்‌ தரகத்தான மூவுருவன்‌ 
45 அம்பலத்து ணின்றுநட மாடும்‌ பதாதியான்‌ 

ஈம்பலரைப்‌ பார்தது ஈககைசெய்தோன்‌---செம்பொனதிச்‌ 
46 சுத்தக்‌ கடம்பர்‌ தறையாசன்‌ றெய்வதமாய்‌ 

வைத்தசத்த கோடி மகாமக்த்சி-- ௮ அ விகன்‌ 
47 தற்பரன்‌ பூத தளகர்த்தன்‌ ரூரணியிற்‌ 

பற்பலவார்‌ தானா பதியினான்‌--பொற்பும்‌ 
48 ரஜெொருமூவ ராயசத்த னோங்குகுலத்‌ கோரைக்‌ 

கருமத்‌ தடக்குமதி காரி-பெருகுதிறற்‌ 
49 சானு கரணிகன்‌ பாடலிலே கற்பித்தோன்‌ 

மானசச்‌ சீர்மை மகாசனன -- இனபிர 
பாகத்‌ நிலை பெறுகின்‌ வில்லை! வலில. 
இடம்‌ பாகன்‌, ஈக இல்லில்‌-மலையாகிய வீட்டில்‌; ௮௪ இல்விலென்றுகொண்டு 
அன்பர்களது இதயமாடயெ வீட்டி லெனலும்‌ பொருந்தும்‌, யோகு அனகன்‌; 
யோகு-யோகம்‌, ப 

44, காவில்‌ இரதன்‌-நாக்‌இற்‌ சுவையாயிருப்பான்‌, வேதத்து அந்தியான.. 
வேதத்தால்‌ முடிவுசெய்யப்படா,தவன்‌. சரீரத்து உரகத்தான்‌; உரகம்‌ஃபாம்பு, 

45, பதரதியான்‌-பதத்தையுடைய முதல்வன்‌. நம்பலரை- பகைவரை, 
பொன்கதி--காவிரியாறு, 

44.5, இவற்றில்‌ இரதமுதவிய நால்வகைப்‌ படையுடையானென்னும்‌ 
பெயர்கள்‌ சோன்றுன்‌ நன, 

46. மர்த்ரி-மர்இிரச்சையடையவன்‌, 

47. பூததீனகர்‌ தீ தன்பை சப்படைக்குத்‌ தலைவன்‌, 

48, மூவர்‌ ஆய - மூம்மூர்த்திகசா௫ய, ச௪த்தன்‌ - உண்மைப்பொருளா ச 
உள்ளவன்‌, கருமத்துதத்தம்‌ தொழில்களில்‌, 

49, கால்‌ நுகர்‌ அணிகன்‌ஃகாற்றை உண்ணும்‌ பாம்பா ஆபரணத்தை : 
யுடையவன்‌) அணிகம்‌*“ ஆபரணம்‌; ௮ணி திரிர்து அணிகமாயிற்றென்பர்‌; ( சீவக, 
2811, ந.) பாடலில்‌ஃஇசைக்கு, ஏசல்‌ பித்சோன்‌...சூ.சாசப்போசலையுடைய ப 
பித்தன்‌; ' பாதஞ்‌ சவச்சப்‌ ப௫ர்‌ தமிழ்‌ வேண்டிப்‌ பரவைதன்பாற்‌, மூதன்று 
சென்றதென்‌ னாரூர்ச்‌ இயாகர்‌?' (திநரவாநர்க்கோவை,) மானசம்‌ஃமானஸம்‌. 
மனத்திலுள்ள சாய்மையாகிய சிறப்பே தனக்குப்‌ பெரிய ஆசனமாகஉடையவன்‌, 





கடம்பர்கோமில்‌ உலா. வி 


அலங்காரம்‌, 
59 சுததச்‌ கறுப்பென்றுஞ்‌ சொன்னீலப்‌ புள்ளியென்றும்‌ 
வத்திரங்கொள்‌ வத்திரங்கள்‌ வர்ச்சித்‌ ௮--மெய்த ததிக்காம்‌ 
60 எட்டாடை மின்னா ரிடைப்பட்ட வென்றோொருவிப்‌ 
பட்டாடை பிதாம்‌ பாஞ்சாத்தி--இட்டமுடன்‌ 
61 ஆதியந்த மில்லா வடிக டிருமுடிமேற்‌ 
சோதி மணிமகுடஞ்‌ சூட்டியே--பூதித்‌ 
62 , திரிபுண்‌ டாமணிக்‌ த சேணா சிமய 
கிரியுதவும்‌ கன்னிதனைக்‌ கெங்கா --தரனுடனே 
08 கூட்டிவைக்கு மரானைமுன்‌ கோபித்த வக்னிதன்‌ 
விட்டின்‌ கதவடைத் அ மேலிஅகப்‌— பூட்டி 
64 ஒருமுத்‌ திரிபொறித்த தொக்கவே மிக்க 
திருநெற்றி யிற்றிலத௩்‌ இட்டிப்‌--பெருகுதவக்‌ 
65 தின்னிசை வீணை யிருவோ ரிசைந்தாடப்‌ 
பொன்னூசல்‌ போற்குழைகள்‌ i பன ணமவரி 





59. சுத்தக்கறுப்பு-முழுக்கறுப்பு; என்றது யானைத்தோலை; இருஷ்ணாசினமு 
மாம்‌, நீலப்புள்ளி யென்றது புலித்சோலை, வத்திரம்‌-முகம்‌, ஆடை, இரண்டும்‌ 
தலையோடு கூடியிருத்தலால்‌ * வத்திரங்கொள்‌ வத்திரம்‌ ? என்றார்‌. வர்ச்சித்‌து- 
நீக்க; பொல்லா வீனைவரச்‌சி யென்றர்ச்‌ி யேனொறரு பூவெடுத்தே)? (பழனி 
இரட்டைமணிமாலை, 20.) மெய்த்த-மெய்யாஇய, திக்கு ஆம்‌-இசைகளாஇய. 

60. மின்னார்‌ இடைப்பட்ட-தாருகாவன தது மகளிர்களிடையிலேபட்டன ; 
என்றது அவர்களும்‌ திகம்பரராக அனமையைப்‌ புலப்படுத்துன்ற து; 
₹( திகம்பரரா நுந்தம்மைச்‌ சோர்‌ சடைந்த யாமும்‌, திகம்பாரே யாகச்‌ இறர்தோம்‌'' 
திநவிடை, உலா, 

59-60, எட்டுத்‌ இக்காம்‌ ௮டை- எட்டுத்‌ இசையாகயெ ஆடை. 

61. அடிகள்‌-வெபெருமானுடைய. பூதி-திருரீ.று, 


64, மூச்திரிபொறித்சது-முச்திரையிட்டசை, 

95, இருவோர்‌-கம்பளர்‌, அசவதரர்‌; தும்புரு ஈரரத ரென்பாரு முளர்‌; 
£“டதரடுவார்‌ காதன்றே தோன்றாத்‌ துணையையர்‌, பாடவா சோரிருவர்ச்‌ இட்ட 
படைவிடே” (திநப்பாதிரிப்புலியூர்க்கலம்பகம்‌, 16.); தாதி விரண்டு 
பேர்‌ கண்டே ரிரண்டுபேர்‌, ஏ திலராய்ச்‌ காணா ரிரண்டுபேர்‌அபேதைமுலை, 
உண்ணா ரிரண்டுபே ரோங்குபுலி யூரராக்குப்‌, பெண்ணான பேரிரண்டு பேர்‌" 
(திலலைக்கலம்பகம்‌, 8), “காதி லிருவரிசை காத்திருந்து சேட்பனபோற்‌, 
கோதி லரவக்‌ குழைசாத்தி தேவையுலர்‌, 69, 

2 














கடம்பர்கோயில்‌ உலா. 15 
111 பைங்குழவி யொன்றீன்ற பான்மையென மேன்மைதரும்‌ 
செங்கதிரோன்‌ றேர்ட்‌ டிசைகோன்றப்‌--பங்கயப்பூர்‌ 
திநச்சின்னம்‌. 
112 தாட்டுணையா எங்கயற்கண்‌ சார்கூட லான்வந்தான்‌ 
ஆட்டை விடாப்புலியு, ரான்வந்தான்‌--நாட்டிவைத்த 
113 சண்மதத்து மேலான தந்திவனத்‌ தான்வந்தான்‌ 
மண்பாவு புற்றிடத்‌ தான்வர்தான _.உண்மையன்பன்‌ 
111 ஆவணத்து முற்றும்விலை யாமென்‌ றவன்வந்தான்‌ 
பூவணத்து வாசப்‌ பொருள்வந்த ரன்‌--மேவினாதம்‌ 


115 துன்பக்‌ கடல்கடத்துர்‌ தோணிபுரத்‌ தான்வர்தான்‌ 
இன்பவெள்ளத்‌ தையாற்‌ றிறைவந்தான்‌ நம்பும்‌ 





| 111. ட்டிசை=ழழ்த்திசை; (“ டட்டிசைக்கரியசாத்தனும்‌ ? திருவினை, 
திரு£கரங்கண்ட, 49. 


112-9. இக்கண்ணிகளில்‌ தலங்களின்‌ பெயர்களை அழகுபட பைத்‌ 
திருத்தல்‌ அறிர்து இன்புறற்பாலத, 


119, கூடல்மைதுரை, மணத்தல்‌, ஆட்டை-நடனச்சை; ஆடென்னும்‌ 
மிருகத்தை, புலியூர்‌-தெம்பரம்‌; *' நாட்டுக்கு ளரட்டுக்கு நாலுகா லையநின்‌, 
ஆட்டுக்‌ இரண்கொ லானாலும்‌-நாட்ட முள்ள, சீர்மேவு தில்லைச்‌ இவனேயிவ்‌. 
வாட்டை விட்டுப்‌, போமோசொல்‌ லாயப்‌ புவி” (காளமேகத்தின்வாக்த); 
1 அம்புவியு ரென்னு மணிகொள்‌ இசம்பரத்தே, வெம்புலியொன்‌ றெக்காளு 
மெவுங்கா ணம்மானை, வெம்புவியொன்‌ றெர்சாளு மேவுமே யாமாயின்‌, அம்பலத்‌ 
தைச்‌ தான்விட்‌ டகலாதோ வம்மானை, ஆட்டைவிட்டு வேங்கை யகலுமோ 
வும்மானை ?? (தனிப்பாடல்‌.); “அட்டைப்‌ புவிகாச்கு மம்பலமும்‌ !? விறலிவிடு, 
191, 


113. மதம்சைமயம்‌) யானையின்மதமென்பது வேறுபொருள்‌. தந்திவனமஃ 
திருவானைக்கா, மண்‌ஃபூவுலசம்‌; புற்நிடத்தான்‌- திருவாரூர்‌ வன்மீகநாதர்‌, 


114, ஆவணம்‌-௮டிமையோலை, சடை தி, பூவணம்‌-இருப்பூவணமென்‌ 
இம்‌ தலம்‌, வாசம்‌ஃவத்‌ தல்‌, வாசனை, 


118. தோணிபுரம்‌-சோழி, 




















174. 


175 
- 176 
171 
178 
179 
180 
181 


132 


183 : 


கடம்பர்கோயில்‌ உலா. 23 


ஈட்டினு மீசனரு ளெய்தி முடிப்பதுபோல்‌ 

கூட்டி முடிக்குங்‌ குழலினள- நாட்ட அதல்‌ 
ஏற்குமெம்மான்‌ கைம்மா னினமோ வெனமருண்டு 
பார்க்கும்‌ புதியமருட்‌ பார்வையாள்‌—சர்க்கமலன்‌ 
இவ்வளவு செய்தோ மினிநிகரி லாதவெழில்‌ 
அவ்வளவு பூரித்‌ தமைப்பதணுக்‌-வெவாறென்‌ 
றேலத்தன்‌ சிந்தையுள்ளே யெண்ணி முடிக்குநிகம்‌ 


காலத்‌ தமைந்தமுலைக்‌ கன்னிசையாள்‌—சாலநிறை 


வீற்பளிங்கு மரளிகையின்‌ மேனிலத்‌ த மினனனைய 
பொற்பளிங்கு வாருமெனப்‌ புக்தமகிம்‌-—அற்புடைய 
தன்னனைய பெண்க டனித்தணியே சூழ்ந்திருக்க 
வென்னனைமுற்‌ மாமுலைபங்‌ சேனெழில்‌---மன்னுதிருக்‌ 
கந்தரம்போ னீலக்‌ கழங்குங்‌ களக்கமில்லாச்‌ 
சந்திரன்போன்‌ முத்தின்‌ றனிக்கழங்கும்‌-—௪ நதையுடற 
பா தியன்ன பச்சைப்‌ பசுங்கழங்கும்‌ பா தியெழிற்‌ 
சோதிமா ணிக்கச்‌ சுடர்க்கழங்கும்‌-— தர தலரும்‌ 
கெொனறையந௩்‌தே னன்னநிறக்‌ கோமே தகக்கழங்கும்‌ 
துன்றுகவ்கை போல்வயிரச்‌ சொற்கழங்கும்‌-—மன்‌ றுடையான்‌ 
வேணியனை செம்பவழ்‌ மென்கழக்கும்‌ பங்கயப்பூம்‌ 
பாணி ஆல்‌ பரிந்த த--நீணிலக்‌ தப்‌ 


175, கைமமான்‌ கனம பார்க்கும்‌ என இயைக்க, 

176,  பூரித்து-நிறைத்து, 

177, ஏலபொருந்த, கன்னிகைஃ அரும்பு, 

178, பொற்பள்‌ இங்கு லாரும்‌ என்று த்ய அழைக்க, 

179. என்‌ அன்னை, 

180, கர்தரம்‌எசழுத்து, 

180-81, உட த்பா திைமையின்‌ Boman நல சிவபெருமானு 
டைய இருவருவம்‌. . 

182, கோமேதகம்‌ தேனின்‌ நிறமுள்ள து; *! கோமேதகத்தை, மகுவுவயி 
டீரியத்தின்‌ மிது தூய மதுத்துளிமே வியசென்பர்‌ ” திருவால, 25:21, 

188, வேணி-சடை, பாணீஃகை, 




















ஓ [்‌ ்‌] ¥ 
கடம்பாகோயில்‌ உலா. a1 


241 அபய கரத்திலங்க வைந்‌அருவின்‌ மேலாம்‌ 
உபயன்மற்றோ வீ திதணி அற்றான்‌—அபரி 
242 மிதமான தாருவன மேவு முனிவோர்‌ 
இதமா யிவண்மருவு மின்பம்‌-—உதவாத 


243 சங்கைத்‌ தவமே தவஞ்செய்தோ மென்னமன்னும்‌ 

மங்கைக்கு மேலான மாமடர்கை--பொங்குகதிர்ச்‌ 

மடந்தை. 

244 சந்இரனாம்‌ சூரியனாற்‌ றள்ளுண்‌ டுடைந்தோடி 

வது புகுந்து மறைந்‌ து மறைக்‌ - அய்ந்திடவே 
245 வானா சிருட்கு மலரோன்‌ வகுத்துவைத்த 

கானா ராண்போற கருங்குழலாள்‌--தேனாரும்‌ 
246 சொல்லாண்‌ மதனனுக்குஞ்‌ சொல்லுவாள்‌ புத்திகொங்கை 

” . கல்லாள்கொக்‌ கோகமுற்றுங்‌, கற்றறிந்தாள்‌—எல்லாம்‌ 

T= 

240-41, அப்யகரமானது போதுமென்று  அடக்குதலைக்காட்டினாற்‌ 
போன்றதென்பது கருத்து;  “கூடுங்‌ கதியொருகாற்‌ கும்பிட்டாற்‌ போதமென, 
நாடு மபிரய, ததை சண்ணிற்றால்‌-ஒடியகட்‌, கானார்‌ காணவொரு ' கால்காட்டிக்‌ 
கையமைத்து, நாதனார்‌ செய்யு ஈடம்‌?? (சிதம்பரழம்மணிக்கோவை, 29) 
என்பதில்‌ ௮பயச்சை போதுமென்னும்‌ குறிப்பைக்காட்டுவசாகக்‌ கூறப்பட்‌ 
டிருத்தல்‌ காண்க, i 

241, ூந்துரு-ப்ஞ்சகிருத்தியத்திற்குரிய மூர்‌ ச்திகளின்‌ உருவங்கள்‌. 
உப்யன்‌- ௮ருவுருவுடையவர்‌, 

242, முனிவோர்‌: எழுவாய்‌, 

243, சங்கைத்துசைந்தெகமுடையது, அவமே சவஞுசெய்தோம்‌: அவமே 
வீணாக, மங்கைக்கு-மோகினிக்கு, 

245, சானாசாண்‌-காட்டரண்‌) குழலுக்குச்‌ சாட்டை உலமைகூறுசல்‌ 
மரபு) “குழற்சா டேர்துமிள: வஞ்சிச்‌ கொடியே? (மீடைசியம்மைபிள்ளைத்‌ 
தமிழ்‌, வருகைப்‌, 9); !*ஐம்பாற்‌ காடுகு சுமக்கும்‌ கரும்பே? (சகலகலா 
வல்லிமாலை, 9,) ஆரும்ைக்கும்‌, 


240, புத்தி சொல்லுவாள்‌, கல்‌ஃமலை,சல்லாள்‌...,..ச.ற்றறிர்தாள்‌: சொன்‌ 
மூண்ட I 











கடம்பர்கோயில்‌ உலா. 2௮ 


210 டென்பணியுங்‌ கொண்டீ ரிமய மடஈ்தையைப்போல்‌ 
என்பணியும்‌ கொண்டாலா சேசுவார்‌--முன்புபச்சை 
211 மாலையளித்‌ திரெனக்கு மாலையளித்‌ திரதற்கு 
உ மாலையளித்‌ தீரென்றால்‌ வாழ்த்தேனோ--சூல 
212 தரசே யெனவா தரத்தா அரைக்க 
வரதன்‌ மனமகிழ்ந்து மற்றோர்‌-—திருவீ தி 
218 சென்றா னிவளுக்‌ இருமனையிற்‌ புக்கருந்தாள 
நின்றாரிற்‌ பின்னுமொரு நேசிழையாள-நனறிசைந்த 
அரிவை, 
214 மானை மருட்டிவரி வண்டைச்‌ சிறைப்படுத்தி 
மீனைப்‌ பயமுறுத்தி விண்ட லாந்து — தேனா 
215 வனசத்தைப்‌ பங்கமுற வாட்டிக்‌ குவளை 
... இனசத்‌ அருவைவன மேற்றிச்‌-—னமா 
216 £ வடுவை வடுச்செய்து வாருதியோ மேன்மைப்‌ 
படுமென்‌ றதோகதியாய்ப்‌ பண்ணிக்‌--கடுவினுக்கு 


_——-— ட 


270. என்பு அணியும்‌-எலும்பாயெ ஆபாணத்தையும்‌. என்‌ பணியும்‌ 
கொண்டால்‌-என்னுடைய குந்றேவலையும்‌ ஏற்றுக்கொண்டால்‌, 

271, மாலை- திருமாலை, அளித்‌ தர்‌-காப்பாற்றினீர்‌, எனக்கு மாலை அளித்‌ 
திர்‌-அடியேனுக்கு மயக்கத்தைத்‌ தந்தீர்‌, அதற்கு-அதனை நீச்குதற்கு, மாலை- 
பூமாலையை, 

274, மருட்டி-மருளச்செய்து, றை-இறகு; இறைச்சாலையென்பத 
மற்றொருபொருள்‌. பயம்‌--நீர்‌, அச்சம்‌; “(உன்‌ கண்ணோ, மின்பயங கொண் 
டலையும்‌?? கோடீச்சுரக்கோவை, 23. 

275. பங்கம்‌-சேறு, பழுத; ““புங்கமுறு மம்புயக்தைப்‌ பங்காற்ற 
சென்னவொளிர்‌ முகத்தினாள்‌” (சாபேந்திர, தறவஜ்சி, 11,) வனம்‌-தண்‌ 
ணீர்‌, காடு; தோற்றவர்கள்‌ காட்டில்‌ மறைக்திருத்தல்‌ மரபு; “இன த்தினுடனாம்ப 
லெழிற்போது தோற்று, வனத்திருக்க மன்ணியசெவ்‌ வாயான்‌? (பேரு வுடை 
யாநலா,185) என்பதன்‌ அடிக்குறிப்பைப்‌ பார்க்க, னன்ன; சிறிய; 
“இன்னவிடைப்‌ பாகா?” காசிக்கலம்‌. 79. 

970. மேன்மைப்படும்‌-மேன்மையை அடையும்‌, மேலே மேகம்பொரும்‌ 
தும்‌, அதோகதியாய்‌- ஆழமுடையதாக, சாழ்ந்தநிலைபுடையதாக, கடு-விடம்‌, 








கடம்பர்கோயில்‌ உலா, 59 


299 எத்தேவர்‌ செய்வா ரிஃதேவ சரன்முடியும்‌ 
அத்தேவ ரெல்லா மடலுற்றால்‌---மெய்த்‌ துணைகள்‌ 
300 கூவோ ராயுதங்கள்‌ கொள்வார்‌ சமரிலுடைந 
தோடுவார்‌ மீள்வா ௬டற்றுவார்‌--நாடரிய 
்‌ 801: வஞ்சனையால்‌ வெல்வார்‌ மறுத்தக்காற்‌ செய்வ தென்னென்‌ 
றஞ்சுவார்‌ வீர மறியாமோ--மிஞ்சும்‌ 
903 அரிபிரம ரேனுமுன மாணவமுற்‌ ராரோல்‌ 
அரிய னரியதவத்‌ தன்பர்க-குரியனென்று 
803 செல்லுவது நிற்கமூனந்‌ தும்பி இலந்திபரர. 
வல்லமையில்‌ லாதகய வாய்தமக்கும்‌--வெல்லமசில்‌ 
804 அன்னை யிழந்த வடலேனக்‌ குட்டிகட்கும்‌ 
என்னேயோ ரிக்கு மெறும்புக்கும்‌--தன்னிட த்‌ தில்‌ 
805 அன்புதவி யென்று மழியாப்‌ பெரும்பதவி 


௬ 
% 


பின்புசவி யாள்கருணைப்‌ பெம்மானும்‌--ஈம்பான்காண்‌ 
806 பெண்கண்மயக்‌ கற்றதவப்‌ பேரறிவு தானிழந்த 

பெண்கள்‌ வடிவெடுத்‌ இப்‌ பேரெழில்கண்‌அடெண்களிப்பி 
307 னாலே யொருபதினா றாயிர மாமுணிவோர்‌ 


மாலாய்ப்‌ புணர்ந்த திரு மாலேபெண்‌_— பாலாய்‌ 





299. இஃது வரால்‌ முடியும்‌, அடலுற்றால்‌-சண்டைசெய்யப்புகுந்தால்‌, 

296-303. இவற்றில்‌ வீரம்‌ கூறப்பட்டது, 

803, இணி, கருணை கூறப்படும்‌, தம்பி-யானை, அராஃபாம்பு, அம்பி 
முதலிய மூன்றும்‌ பூத்துப்‌ பேறுபெற்ற தலம்‌ காளத்தி, தம்பி இலக 
இரண்டும்‌ பூசித்துப்‌ பேறுபெற்ற தலம்‌ இருவானைச்சா, தம்பியென்பதற்கு 
வண்டென்று பொருள்கொண்டு அது பூரித்துப்‌ பேறுபெற்றது ஸ்ரீசைலம்‌, 
திருவண்டுறை எனச்‌ கொள்க, பாம்பு பூசித்துப்‌ பேறுபெற்ற தலங்கள்‌! திருக்‌ 
குடர்சைச்சீழ்ச்கோட்டம்‌, இருராசேச்சுரம்‌, இருராசைச்சாசோணம்‌, இருப்‌ 
பாம்புரம்‌, திரப்பாம்பணி, இருக்கேதிச்சுாம்‌ முதலியன, சயலாம்‌* கரிக்குருவி; 
இது பேறுபெற்ற சலம்‌ திருவாலவாய்‌, | 

804, ஏனக்குட்டிஃபன்றிச்குட்டிசள்‌: இவற்றிற்கு அருள்செய்தத திரு 
வாலவாயில்‌, ஓரிஃரி; நரி அருள்பெற்ற தலம்‌ திருக்குற்றகம்‌, எறும்பு 
அருள்பெற்ற தலம்‌ திருவெறும்பீச்ச ரம்‌, 





























